தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை : ரூ . 3. 20 காசு . 


தமிட 


தமிழ்நாடு அரசிதழ் 


கோ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


வெல்லும் 


எண் 45 ] 


சென்னை, புதன்கிழமை, நவம்பர் 7 , 2018 
ஐப்பசி 21 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 44(3 ) (b )- ன்கீழ் செயல்படாத சங்கங்கள் பற்றிய அறிவிக்கை 

(ந.க . எண் 2724/ 01/ 2018 ) 


கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 16( 3) (பி ) - ன்படி கோர்வை செய்ய வேண்டிய அறிக்கைகளைக் 
கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து சங்கப்பதிவுச்சட்டம் 1975 பிரிவு 44( 3) - ன்கீழ் 
செயல்படாத சங்கங்களாக கருதப்பட்டு இவ்வலுவலக ந . க . எண் . 2724/ ஈ1/2018/ நாள் .26 . 06 .2018 - ல் கீழ்கண்ட அனைத்து சங்கங்களுக்கும் 
முதலாவது அறிவிப்பு அனுப்பப்பட்டு மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் அறிக்கைகள் தாக்கல் செய்யாததால் , கீழ்கண்ட சங்கங்கள் , 
செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் தமிழ்நாடு அரசிதழில் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 3 ( மூன்று ) மாதங்களுக்குள் 
மேற்கண்ட அறிக்கைகள் கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் அளிக்கப்படவில்லையெனில் சங்கப்பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் 
செய்யப்படும் என இறுதியாக அறிவிக்கப்படுகிறது . 


சங்க சட்டப்பிரிவு 44 (3)(b) - ன் கீழ் நடவடிக்கை 


வ . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


எண் 


( 3 ) 


146 / 1997 


Revenue Department Oppressed employees welfare association , No. 18 Mettupalayam Street , Little 

Kanchipuram - 631 503 . 


153/1997 வாலாஜாபாத் வட்டார நுகர்வோர் நலன் மற்றும் பாதுகாப்பு பேரவை சங்கம் , நெ . 24 ராஜ வீதி , வாலாஜாபாத் , 

காஞ்சிபுரம் மாவட்டம் . 


43/ 2000 அருள்மிகு ஸ்ரீ தட்சணாமூர்த்தி திருக்கோயில் இளைஞர் நற்பணி மன்றம் , கோவிந்தவாடி கிராமம் & அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் . 


187 /2000 


பூரண மகளிர் சங்கம் ( ஷ ) 21 , காந்திபுரம் , பெரியகுப்பம் , எல் . ஐ .சி . பின்புறம் , திருவள்ளூர் - 602 001 . 


52/2001 


The scheduled castes and schedules tribes government employes welfare association , 52/50 

நாகலுாத்துமேடு தெரு , சின்ன காஞ்சிபுரம் . 


6 


180/ 2002 


Mahila vimachana mandali , 16 /61 முதல் தெரு , நாகலாபுரம் ரோடு , ஊத்துக்கோட்டை - 602 026 . 


DTP - 45- VI-1 (T- Sup. )- 1 


[ 1 ] 


வ . 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3) 


16/ 2002 மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் நல சங்கம் , 173 

மெயின்ரோடு , அய்யன்பேட்டை , காஞ்சிபுரம் - 631 601 . 
160/ 2003 Social economical and self help organization for national women விளாப்பாக்கம் கிராமம் , கரிக்கலவாக்கம் 

அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் . 
178 /2003 District watershal development agency ,Kanchipuram , Joint Director of Agriculture, Kanchipuram . 
7 /2005 Vadakalai srivaishnava sampradaya sabha kanchipuram . No. 45 / 90 A Sannadhi Street , Little Kanchipuram . 


128 /2005 


Thiruvallur rural education and environment development society , M . T. H . Road , Thozhur village & post , 

Thiruvallur Taluk. 


157/2005 பெண்கள் மறுமலர்ச்சி அமைப்பு , மாதாகோவில் தெரு, கனம்மாசத்திரம் அஞ்சல் , திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் 

மாவட்டம் . 
137 / 2006 Govt. primary helth centre patient welfare society , Velliyur. 
27 /2007 ஸ்ரீபாலாஜி நகர் , சுதர்சன் நகர் மற்றும் கணபதி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , பெரியபாளையம் சாலை , பாக்கம் 

அஞ்சல் , திருநின்றவூர் , திருவள்ளூர் மாவட்டம் . 
50/2007 Thiruvallur district agricultural labour welfare association , ஆர் . கே . பேட்டை , திருவள்ளூர் மாவட்டம் . 
32 /2008 காஞ்சிபுரம் நகர சுற்றுலா கார் & வேன் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , நெ .125 T.K . நம்பித் தெரு , 

சின்ன காஞ்சிபுரம் 
87 /2008 உழைக்கும் மக்கள் நலச்சங்கம் , காஞ்சிபுரம் , நெ .68 பெருமாள் தெரு , காஞ்சிபுரம் . 
111/2008 இஸ்லாமிய வெல்பர் அசோசியேஷன் -நத்தம்பேடு , நெ .3/ 29 விவேகானந்தா குறுக்குத்தெரு , அண்ணா நகர் 

( கிழக்கு ) , நத்தம்பேடு கிராமம் , திருநின்றவூர் , திருவள்ளூர் மாவட்டம் . 
131/2009 சென்றாயன்பாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , நெ .73 /2 மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

சென்றாயன்பாளையம் கிராமம் , திருவள்ளூர் . 
139/2009 அல்லிக்ககுழி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , நெ .67 பள்ளத்தெரு , அல்லிக்குழி , கிராமம் , திருவள்ளூர் . 
151/2009 அம்மம்பாக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக் குழுக்கட்டிடம் , மேட்டுக்காலனி , 

அம்மம்பாக்கம் சீத்தஞ்சேரி அஞ்சல் , ஊத்துக்கோட்டை . 
186/2009 வளையக்கரணை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் குழுக்கட்டிடம் , பெருமாள் கோயில் தெரு , உரிமையாளர் 

பரணச்சேரி , வளையக்கரணை கிராமம் , ஸ்ரீபெரும்புதுார் . 


19 


22 


23 


189/ 2009 திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி அரசினர் கலைக்கல்லூரிப் பெற்றோர் ஆசிரியர் நலக் கழக சங்கம் , 

அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி கலைக்கல்லூரி வளாகம் , திருத்தணி . 


14 / 2010 


173/ 2010 


தசரதன் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , நெ .77 தசரதன் நகர் , வேப்பம்பட்டு , திருவள்ளூர் . 
Railway employees Christian fellow ship social welfare association , No. 5 / 105 Avvai Shanmugam Street, 

Rajajipuram II. Periyakuppam , Thiruvallur District. 


191/ 2010 காஞ்சிப்பாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கிராம வறுமை சங்க அலுவலகம் , 43 காஞ்சிப்பாடி கிராமம் , 

திருவலாங்காடு ஒன்றியம் . 
199/2010 Annai therasa lapers rehabilitation society , Annai Theresa nagar, vallapakkam road ,walajabad ,kanchipuram 

Taluk . 


225 /2010 ஓரிக்கை பகுதி மக்கள் நலச்சங்கம் - காஞ்சிபுரம் , நெ . 433/ 3 பாலசுந்தரம் தெரு, முரகம்மாள் நகர் , வேளிங்கப்பட்டரை , 

ஓரிக்கை அஞ்சல் , காஞ்சிபுரம் . 
256 /2010 இளைஞர்கள் முன்னேற்ற சங்கம் , ஏகனாம்பேட்டை , நெ . 35 ரோட்டுத்தெரு (மாடியில்) , ஏகனாம்பேட்டை கிராமம் 

( அஞ்சல் ,) காஞ்சிபுரம் வட்டம் . 
259/ 2010 Society for rural development and Human welfare 51/20 திருவள்ளுவர் தெரு , சின்ன காஞ்சிபுரம் . 


30 


வ . 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3) 


22/ 2011 செல்வழிமங்கலம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக் குழுக்கட்டிடம் , செல்வழி மங்கலம் , 

சேந்தமங்கலம் அஞ்சல் , ஸ்ரீபெரும்புதுார் வட்டம் . 
99 /2011 காவேரிராஜபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , காவேரிராஜபுரம் கிராமம் , திருத்தணி . 
104 /2011 ரோஜா மலர் பெண்கள் சங்கம் , ஊத்துக்கோட்டை , நெ . 16 /6 முதல் தெரு , நாகலாபுரம் சாலை , மாதா திருமண 

மண்டபம் அருகில் , ஊத்துக்கோட்டை . 
105 /2011 கலவை கிராம நீர் செறிவு மேம்பாட்டுச்சங்கம் , நெ .16/61 முதல் தெரு , நாகலாபுரம் சாலை , மாதா திருமண 

மண்டபம் அருகில் , ஊத்துக்கோட்டை . 
106/ 2011 கச்சூர் கிராம நீர் செறிவு பகுதி மேம்பாட்டு சங்கம் , நெ .16 /61 முதல் தெரு , நாகலாபுரம் சாலை , மாதா திருமண 

மண்டபம் அருகில் , ஊத்துக்கோட்டை . 


117 / 2011 காஞ்சிபுரம் வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர் சங்கம் , ப . எண் . 3/ 3A பு .எண் . 339 காமராஜர் தெரு , அவளுர் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
123/ 2011 கீழ்பேரமநல்லுார் கறவை மாடு வளர்ப்போர் சங்கம் , 112 - 4 குளத்துக்கரை தெரு , கீழ்பேரமநல்லூர் கிராமம் (ம ) 

அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
146 /2011 ஸ்ரீமகா மகுட சித்தி கணபதி ஆலய பராமரிப்பு மற்றும் வழிபாட்டு குழுவினர் சங்கம் -காஞ்சிபுரம் , 52 - 53 அன்னை 

இந்திராகாந்தி சாலை , நகராட்சி அலுவலக வளாகம் , காஞ்சிபுரம் 
156 /2011 கட்டவாக்கம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு, மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , கட்டவாக்கம் , காஞ்சிபுரம் 

வட்டம் . 


180 /2011 மகாத்மா காந்தி இளைஞர் நற்பணி சங்கம் (திம்ம சமுத்திரம் ) காஞ்சிபுரம் , செரட்டிக்குட்டைத்தெரு , 59 திம்ம 

சமுத்திரம் கிராமம் ( ம ) அஞ்சல் , காஞ்சிபுரம் . 
209/2011 திருத்தணி வட்ட அனைத்து லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 77 இந்திராகாந்தி நகர் , திருத்தணி . 
21/ 2012 பூக்கடைச்சத்திரம் அறிஞர் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் நல சங்கம் , பூக்கடைச்சத்திரம் , பெரிய காஞ்சிபுரம் . 
55/2012 திருத்தணி காமராஜர் மாக்கெட் காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் , மண்டி எண் . 1 காமராஜர் மார்க்கெட் , 

ம . பொ .சி .சாலை , திருத்தணி . 


70/ 2012 நாயக்கன்குப்பம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , நாயக்கன்குப்பம் கிராமம் , ஊத்துக்காடு அஞ்சல் , காஞ்சிபுரம் 

வட்டம் & மாவட்டம் . 


105/ 2012 48 வீரராகவபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , 48 வீரராகவபுரம் , ஊராட்சி . 
110 / 2012 பாப்பரம்பாக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , பாப்பரம்பாக்கம் ஊராட்சி , 

கடம்பத்துார் ஒன்றியம் . 
| 128/ 2012 திருப்பதி எஸ்டேட் குடியிருப்போர் நலச்சங்கம் , நெ .195 திருப்பதி எஸ்டேட் , திம்மசமுத்திரம் கிராமம் மற்றும் 

அஞ்சல் , காஞ்சிபுரம் - 631 502 . 


47 


/ 


X 


7 /2013 செங்கழு நீரோடை வீதி வீட்டு உரிமையாளர்கள் நல சங்கம் , நெ . 52 எ செங்கழுநீரோடை வீதி , பெரிய காஞ்சிபுரம் . 
53 /2013 Ever green welfare association . Thiruvallur .No.72 , South Tank Street, Thiruvallur-602 001 . 


58/ 2013 கீழச்சேரி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , கீழச்சேரி , கடம்பத்துார் , ஒழையூர் . 
84/ 2013 மகாத்மா காந்தி தொழுநோயாளிகள் சங்கம் , திருவள்ளூர் , காருண்யா நகர், வெங்கத்துார் கிராமம் , கீழ்நல்லாத்துார் 

அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் - 602 002 . 
151/2013 இணையில்லா இளைஞர் சங்கம் , கரிகலவாக்கம் , ஆனந்தபுரம் தெரு , 47 கரிக்கலவாக்கம் கிராமம் (ம ) அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் - 602 021 . 


53 


154 /2013 அறிஞர் அண்ணா நடைபாதை வியாபாரிகள் சங்கம் , வாலாஜாபாத் , நெ .5 வி . வி . கோயில் தெரு , வாலாஜாபாத் , 

காஞ்சிபுரம் மாவட்டம் - 631 605 . 


DTP - 45 - VI- 1 ( T - Sup .) - 1a 


வ . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


எண் 


( 2 ) 


54 


172/ 2013 அச்சு ஆனந்தம் குடியிருப்பு உரிமையாளர்கள் நல சங்கம் A பிளாக் ( அசோக் நகர் ) காஞ்சிபுரம் , அச்சு ஆனந்தம் 

குடியிருப்பு , அசோக் நகர் , காஞ்சிபுரம் - 631 502 . 
179/2013 அனைத்து சமுதாய ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் , பெரிய குப்பம் , லால்பகதூர் சாஸ்திரி தெரு , பெரியகுப்பம் , 

திருவள்ளூர் ரயிலடி . 
1/ 2014 சிவ வழிபாட்டு சங்கம் , நெ .39 வளத்தோட்டம் கிராமம் , பெரிய ஜயங்கார்குளம் கிராமம் , காஞ்சிபுரம் வட்டம் . 
2 /2014 டாக்டர் எம் .ஜி . ஆர். ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் - காஞ்சிபுரம் , ரயில்வே ரோடு (மீன் மார்க்கெட் எதிரில் ) சின்ன 

காஞ்சிபுரம் . 
3/ 2014 டாக்டர் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 87 வேப்பம்பட்டு , நெ . 1100 / 02 அம்பேத்கர் 4 - வது தெரு , 87 

வேப்பம்பட்டு அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் & மாவட்டம் . 


5 / 2014 


Government Primary Health Center Patient Welfare Society-Kalayanakuppam . Govt . Primary Health Center , 
Kalayanakuppak , Thiruvallur District . 


6 / 2014 வெம்பேடு நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , வெம்பேடு ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
7/2014 மெய்யூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , மெய்யூர் ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் 

தேவேந்தவாக்கம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , தேவேந்தவாக்கம் ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் 

மாவட்டம் . 


9/2014 பட்டரைபெரும்புதுார் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பட்டரைபெரும்புதுார் ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 


10/ 2014 | 


11 / 2014 - 


பாண்டூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பாண்டூர் ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
திருப்பாச்சூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , திருப்பாச்சூர் ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
ராமதண்டலம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , ராமதண்டலம் ஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 


12 / 2014 


13/ 2014 பூண்டி நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பூண்டிஊராட்சி , பூண்டி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
15 /2014 | தோமூரார் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , நெ . 10 கருமாரி அம்மன் தெரு, தோடூரார் நகர் , ராஜாஜிபுரம் , திருவள்ளூர் 

மாவட்டம் - 602 001 . 


16/2014 செந் இந்தியன் தற்காப்பு கலை பயிற்சி சங்கம் , நெ . 19 பி செங்கழுநீரோடை வீதி , காஞ்சிபுரம் - 631 502 . 
17 / 2014 ஸ்டேட் பாங்க் காலனி வீடு உரிமையாளர்கள் சங்கம் , ஸ்டேட் பாங்க் காலனி , காஞ்சிபுரம் . 
18/2014 இணைந்த கைகள் தன்னார்வ சேவை மற்றும் இளைஞர் நற்பணி சங்கம் - 18 ஆரிய பெரும்பாக்கம் , 18 ஆரிய 

பெரும்பாக்கம் கிராமம் , காஞ்சிபுரம் - 631 551 . 


22/ 2014 


Youth Yuvaraj singh cricket club & welfare association , 5 முகமது அலி தெரு , முதல் சந்து , 
திருவள்ளூர் - 602 001 . 
The Agate roll ball association of kanchipuram district , Plot No . 80 Brindavan nagar , sevelimedu , 
Kanchipuram . 


25/ 2014 


26/ 2014 பாரத தாய் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் - திருவள்ளூர் ரயிலடி , லால் பகதூர் சாஸ்திரி தெரு , J .N . ரோடு , 

( கார்னர் ) திருவள்ளூர் . 


28 /2014 


| Uthukottai Jewellers & Pawn brokers association , 180 1st Floor Nehru bazaar , Uthukootai , Thiruvallur 
District - 602 026 . 


29/ 2014 Flying Horse association , அண்ணா தெரு , திருவூர் கிராமம் , அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் ( ம ) 

மாவட்டம் - 602 025 . 
30 /2014 வெங்கடேஸ்வர நகர் உட்பட அனைத்து நகர் குடியிருப்போர் நல சங்கம் (90 அயத்துார் ), பிளாட் நெ .46எ 

வெங்கடேஸ்வரா நகர் , 90 அயத்துார் பஞ்சாயத்து , வேப்பம்பட்டு அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் - 602 024 . 


வ . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


எண் 


(1) 


31/ 2014 


Lawyers Association , Pallipattu , District munsif court building complex , Pallipattu , Thiruvallur 

District - 631 207 . 


32 /2014 காஞ்சித்தலைவர் அண்ணா டாடா மேஜிக் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , காஞ்சிபுரம் , 

ராமகிருஷ்ணன் தெரு , 196 பெரியார் நகர் , மிலிட்டரி ரோடு , சின்ன காஞ்சிபுரம் - 631 503 . 


33/ 2014 தாய் நவீன வேளாண் இயந்திரங்கள் பயன்படுத்துவோர் சங்கம் - இளையனார்வேலுார் , 147 பிள்ளையார்கோயில் 

தெரு , இளையனார்வேலுார் , காவாந்தண்டலம் அஞ்சல் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
34/2014 Thiruvallur District fencing association , No. 36 li main road , teachers colony . Eakadu , Thiruvallur 

District- 602 021 . 
35 / 2014 யாதவ குல கிருஷ்ண சுவாமிகள் சபா சங்கம் , ( அட்டரம்பாக்கம் ), ஆட்டரம்பாக்கம் கிராமம் , ஒதப்பை அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை தாலுக்கா , திருவள்ளூர் மாவட்டம் . 


- 


36/ 2014 89 வேப்பம்பட்டு விவேகானந்தா சாலை (மேட்டுத்தெரு குடியிருப்போர் நல சங்கம் , நெ .141 / 02 விவேகானந்தா 

சாலை (மேட்டுத்தெரு) 89 வேப்பப்பட்டு அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் - 602 024 . 

சுறா நீச்சல் மன்றம் , நெ .24 /123 மேற்கு ராஜவீதி , காஞ்சிபுரம் - 631 502 . 
41/2014 Press club association . Thiruvallur . 6/ 12 C ,V . நாயுடு சாலை , திருவள்ளூர் - 602 001 . 
47 /2014 நீலோத்பாலாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , நிலோத்பாலாபுரம் ஊராட்சி . 
54/2014 மணிமேகலை நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் ( கோனேரிகுப்பம் ) காஞ்சிபுரம் . லாலா தோட்டம் மேட்டுத் தெரு , 

கோனேரிகுப்பம் பஞ்சாயத்து , காஞ்சிபுரம் 
55/2014 காஞ்சி குமரகோட்டம் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் டோல்கேட் , ( ஜங்கஷன் ) டோல்கேட் ஜங்ஷன் , சின்ன 

காஞ்சிபுரம் - 631 501 . 
58/2014 மனம் கொத்தி பசங்க நற்பணி சங்கம் - காஞ்சிபுரம் , நெ . 47சி /1 ஜவகர்லால் தெரு, பெரிய காஞ்சிபுரம் . 
61 / 2014 காஞ்சிபுரம் சர்வர்த்த கரை குடியிருப்போர் நல சங்கம் , நெ .18/ 8 சர்வதீர்த்தகரை தெரு , காஞ்சிபுரம் . 
70/ 2014 ஸ்ரீபாமா ருக்மணி சமேத சந்தான கோபால கிருஷ்ண ஸ்வாமி திருக்கோயில் வழிபாட்டு சங்கம் , சந்தான 

கோபாலபுரம் கிராமம் , திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
71/2014 Raga flat owners association , No. 643/1A1 Panruti B Village, Sriperumathur Taluk , Kanchipuram . 
72/ 2014 | அருள்மிகு வீரமாகாளியம்மன் திருக்கோயில் வழிபாட்டு சங்கம் - காஞ்சிபுரம் , நெ .59 எ திருவேகம்மன் தெரு, 

பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் . 


73/ 2014 


Sri rama charitable society , No. 1 middle street , ramar temple, Rajapalayam village , Allikuzhi post , Poondi 
via , Thiruvallur Taluk -602 023. 


76/ 2014 ) குணகரம்பாக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , குணகரம்பாக்கம் 

பெருமாள் கோயில் தெரு , செல்லம்பட்டை அஞ்சல் , எடையார்பாக்கம் வழி , திருபெரும்புதுார் வட்டம் . 
77 /2014 ஆன்மீக இறைபணி சங்கம் - ஈக்காடு , 1/74 ரெட்டில்ஸ் ரோடு , ஈக்காடு - 602 021 . 
78/ 2014 பெரியராமாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , பெரியராமாபுரம் ஊராட்சி , 

திருவள்ளூர் மாவட்டம் . 


84/ 2014 விதி இரத்ததான நல சங்கம் ( பாலுச்செட்டி) , 553 அண்ணா நகர் , புதுார் கிராமம் , வரதாம்பாள் திருமண மண்டபம் 

எதிரில் , பாலுசெட்டிசத்திரம் காஞ்சிபுரம் - 631 553 . 
85/2014 காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் , நெ .138 கொட்டையூர் கிராமம் , கீழச்சேரி அஞ்சல் , திருவள்ளூர் 

மாவட்டம் - 631 402 . 


100 


88/ 2014 Sigaram sports club poondi. நெ . 527 இந்தியன் வங்கி தெரு, பூண்டி - 602 023 , திருவள்ளூர் மாவட்டம் . 
90/ 2014 டாக்டர் பி . ஆர். அம்பேத்கர் நற்பணி மன்றம் , வாலாஜாபாத் , நெ .3 நாவலர் நெடுஞ்செழியன்சாலை , ஆறுமுகப்பேட்டை , 

வாலாஜாபாத் - 631 605 . 


101 


வ . 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


(2 ) 


( 3) 


(1) 
102 


91/2014 - 


Kanchipuram District Fencing Association , No .3 Ajay Dhos Cave , Annai Radha Street, Tamilselvi Nagar 
Exten , Orikkai, Kanchipuram - 631 502 . 


103 


92 /2014 தமிழ்நாடு சரிகை ஆலை தொழிலாளர்கள் நல சங்கம் , ஓரிக்கை (காஞ்சிபுரம் ), 10/ 35பி பெருமாள் தெரு , பெரிய 

காஞ்சிபுரம் - 631 502 . 
93/ 2014 மிலிடெரி ரோடு ஐம்பெரும் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 137 நக்கீரன் தெரு , பாரதிதாசன் நகர் , ஓரிக்கை , 

காஞ்சிபுரம் - 631 501 . 


104 


105 


96 / 2014 


துளசாபுரம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக் குழுக்கட்டிடம் , துளசாபுரம் கிராமம் , 

எடையார்பாக்கம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


106 


98 /2014 சிவபுரம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , பெருமாள் கோயில் தெரு , சிவபுரம் கிராமம் , கப்பாங்கோட்டூர் 

அஞ்சல், ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் . 
102 /2014 அருள்மிகு ஆனந்த ஜோதி விநாயகர் ஆன்மீக மன்றம் , நெ .5 , அண்ணா சாலை , அனுமான் நகர் , செவிலிமேடு 

காஞ்சிபுரம் - 631 502 . 
104/2014 திம்மராஜாம்பேட்டை கீழ் ஒட்டிவாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் , பஜார் வீதி , திம்மராஜாம்பேட்டை கிராமம் 

( ம ) அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் - 631 602 . 
105 /2014 Advocated Association Pallipattu , District Munsiff Court Building Complex , Pallipattu Post & Taluk , 

Thiruvallur District-631 207 . 


108 


109 


107 / 2014 தமிழ்கடவுள் முருகர் சங்கம் -காஞ்சிபுரம் , 144 சாலைத் தெரு , பெரிய காஞ்சிபுரம் - 631 502 . 


108 /2014 மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்புப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்கம் , 16 / பி வள்ளலார் தெரு , 

மின் நகர் , காஞ்சிபுரம் - 631 501 . 
110/ 2014 பேரறிஞர் அண்ணா சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் வடக்குப்பட்டு கிராமம் , அம்பேத்கார் தெரு , வடக்குப்பட்டு 

கிராமம் & அஞ்சல் , S . P . கோயில் வழி , ஸ்ரீபெரும்புதுார் தாலுக்கா . 


112 


113 


111 / 2014 ஸ்ரீஆதிசங்கரர் நகர் , இராஜிவ் காந்தி நகர் , K .K . நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கம் - திருத்தணி , 

130 எச் .சித்துார் சாலை , ஆதிசங்கர் நகர் , திருத்தணி , திருவள்ளூர் மாவட்டம் 


114 


112/ 2014 பள்ளிப்பட்ட வட்டார ஸ்ரீ இரண்டு சக்கர வாகன பழுது பார்ப்போர் நல சங்கம் , 88 சித்துார் ரோடு , பள்ளிப்பட்டு 

தாலுக்கா , திருவள்ளூர் மாவட்டம் - 631 207 


115 


113/2014 சிங்கிலிபாடி ஊராட்சி அளலிவான குழுக்கூட்டமைப்பு , சிங்கலிபாடி கிராமம் , மேல் மதுரமங்கலம் அஞ்சல் , 

எடையார்பாக்கம் , வழி ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் . 
114 / 2014 Madarasa E Fathima Association , Nathambedu , 3 / 1098 Vivekandar Street, Nathambedu , Thiruninravur 

Post , Thiruvallur District-602 024 . 


116 


117 


118 


115/2014 ஆன்மீக இறைபணி பொது நல சங்கம் ஈக்காடு , நெ . 540 ஒத்தவாடை தெரு , ஈக்காடு திருவள்ளூர் - 602 021 . 
118/ 2014 இராமானுஜபுரம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக் குழுக் கட்டிடம் , சிவன்கூடல் கிராமம் , 

பெருமாள் கோயில் தெரு , மதுரமங்கலம் அஞ்சல் , ஸ்ரீபெரும்புதுார் வட்டம் . 
119/ 2014 பாக்கம் வட்டார வியாபாரிகள் சங்கம் , பாக்கம் பஸ் நிலையம் , திருநின்றவூர் வழி , திருவள்ளூர் வட்டம் 
120/2014 ) ஆறுநகர் குடியிருப்போர் நல சங்கம் , பிளாட் நெ .18 லேண்ட் ஒர்த் நகர் , 25 /89 வேப்பம்பட்டு , திருவள்ளூர் மாவட்டம் 
122 /2014 ஸ்ரீகிருபானந்தவாரியார் விசைத்தறி நெசவாளர்கள் நல சங்கம் , பிள்ளையார்பாளையம் , 247 பெரிய தெரு , 

ஸ்ரீகாளிகாபுரம் கிராமம் அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
123/2014 சிறுவியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நல சங்கம் - திருவள்ளுர் , 18 / 15 மசூதி தெரு , திருவள்ளூர் 
125 /2014 வேண்பாக்கம் மற்றும் சின்ன மதுரப்பாக்கம் கிராம மக்கள் நலச்சங்கம் , 165 வேண்பாக்கம் கிராமம் , பண்ருட்டி 

அஞ்சல் , தென்னேரி வழி , காஞ்சிபுரம் வட்டம் 
128/2014 வருத்தப்படாத வாலிபர் சங்கம் , ஏலம்பாக்கம் , 2/ 40 பஜனைகோயில் தெரு , 143 ஏலம்பாக்கம் கிராமம் , கண்ணூர் 

அங்சல் , பண்ணுார் வழி , திருவள்ளூர் வட்டம் - 602 108 


அ 


124 


வ . 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2) 


126 


( 3) 
130/2014 பெரிய காஞ்சிபுரம் மீனவ மகளிர் குழு சங்கம் , நெ . 3 அங்காளம்மன் கோயில் தெரு , பெரிய காஞ்சிபுரம் - 631 502 
135/ 2014 பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி பழைய மாணவர்சங்கம் - காஞ்சிபுரம் , 54 & 55 பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி 

வளாகம் , வள்ளல் பச்சையப்பன் தெரு , காஞ்சிபுரம் 
143/ 2014 காஞ்சிபுரம் சிவந்திபட்டி நாடார் உறவின் முறை சங்கம் , நெ . 17 ரெட்டிப்பேட்டை தெரு , காஞ்சிபுரம் - 631 502 


197 ) 
127 


144/2014 உழவர் தாயகம் உழவர் வாழ்வதார பாதுகாப்பு சங்கம் ,12 மேலண்டை தெரு, புரிசை கிராமம் ( ம ) அஞ்சல் , காஞ்சிபுரம் 

வட்டம் - 631 553 . 


129 


நகர் , 


145 / 2014 கோல்டுகோபால் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் - சிறுவானூர் , நெ .9/ 7 சிறுவானூர் கிராமம் , தாட்கோ 

திருப்பாச்சூர் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 


130 


131 


132 


133 


134 


135 


136 


137 ) 


138 


148/2014 ஆஞ்சநேயா அவின்யூ குடியிருப்போர் நல சங்கம் ( செவிலிமேடு ) காஞ்சிபுரம் , பிளாட் நெ .68 கோதாவரி தெரு , 

ஆஞ்சநேய அவென்யூ , செவிலிமேடு , காஞ்சிபுரம் 
150/2014 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்றம் , கோரமங்கலம் , நெ .1/ 328 சித்துார் ரோடு , கோரமங்கலம் 

கிராமம் & அஞ்சல் , திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
152/ 2014 கலேஷா பீர் ஆண்க ள் சுய உதவி சங்கம் - இஸ்லாம் நகர் , 3/65 பழைய மசூதி தெரு , இஸ்லாம் நகர் கிராமம் , 

திருத்தணி - 631 209 . 
154/2014 இணையும் கைகள் சங்கம் - திருவள்ளூர் , நெ .43/246 அண்ணா தெரு, ராஜாஜிபுரம் திருவள்ளூர் 
157 / 2014 PP R (பட்டரைபெரும்பதுார் ) இளைஞர் அணி நற்பணி மன்றம் , 148 பிள்ளையார்கோயில் தெரு , பட்டரை 

பெரும்பதுார் , திருவள்ளூர் வட்டம் - 631 203 . 
158/ 2014 மடம் தெரு - இரவிசங்கர் நகர் மற்றும் இரவி சங்கர் அவென்யூ குடியிருப்போர் நலசங்கம் , நெ .8 இரவிசங்கர் 

அவென்யூ மடம் தெரு , காஞ்சிபுரம் - 631 502 
164/ 2014 பீரகுப்பம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பீரகுப்பம் ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் 
165 /2014 சத்திரஞ்செயபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , சத்திரஞ்செயபுரம் ஊராட்சி திருத்தணி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
166 /2014 வீரகநல்லூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , வீரகநல்லூர் ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
167/2014 S . அக்ரஹாரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , S .அக்ரஹாரம் ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
168 /2014 பட்டாபிராமபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பட்டாபிராமபுரம் , ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , திருவள்ளூர் 

மாவட்டம் . 
169/2014 வி . கே . என் .கண்டிகை நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , வி . கே . என் . கண்டிகை ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
170/ 2014 கார்த்திகேயபுரம் | நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , கார்த்திகேயபுரம் | ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
171/ 2014 கார்த்திகேயபுரம் || நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , கார்த்திகேயபுரம் || ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
172 /2014 வேலஞ்சேரி | நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , வேலஞ்சேரி | ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , திருவள்ளூர் 

மாவட்டம் . 
173/2014 வேலஞ்சேரி || நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , வேலஞ்சேரி || ஊராட்சி , திருத்தணி ஒன்றியம் , திருவள்ளூர் 

மாவட்டம் . 
174/2014 Thiruvallur Advocate Librarian Association. RD O Campus (II Room ) J .N . Road , Thiruvallur- 602 001 . 
175/2014 Thiruvallur Advocates Association Sports Club . RD O Campus (II Room ) J .N .Road , Thiruvallur-602 001 . 


139 


140 


141 


142 


144 


145 


146 
147 


வ . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


எண் 


(1 ) | 


148 


176 /2014 


Thiruvallur Advocates Association Cultural Club . D O Campus (II Room ) J .N . Road , Thiruvallur- 602 001 . 


149 


177 /2014 


Thiruvallur Advocates Association RD O Campus (II Room ) J .N .Road , Thiruvallur - 602 001 . 


காஞ்சிபுரம் , 
2018 அக்டோபர் 15 . 


S . ராஜா , 
மாவட்டப் பதிவாளர் . 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(1) மற்றும் பிரிவு 138 (1)- ன்கீழ் , கீழ்க்கண்ட சங்கங்களின் 
பதிவினை ரத்து செய்தல் மற்றும் கலைப்பு அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


CD ( H ) 02 . இராஜாஜி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிமிடெட் , 
திருபாலப்பந்தல் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 

(ந .க .2119/2017/இ ) 
விழுப்புரம் மாவட்டம் , திருகோவிலூர் வட்டம் , திருபாலப்பந்தல் கிராமத்தில் உள்ள பகுதியில் செயல்பட்டு வந்த CD (H ) 02 எண்ணிட்ட 
இராஜாஜி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . , 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் 30 பிரிவு 137(1)- ன் கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . மேற்காணும் அதே சட்டம் மற்றும் பிரிவு 138(1)- ன் கீழ் கடலூர் கைத்தறி 
மற்றம் துணிநூல் உதவி இயக்குநர் , அலுவலக கைத்தறி அலுவலர் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறார் . 


TR( H ) 34 . மாமங்கலம் பருத்தி மற்றும் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிமிடெட் , 

காட்டுமன்னார்குடி வட்டம் , கடலூர் மாவட்டம் . 

(ந .க. 2120 /2017/இ ) 
கடலூர் மாவட்டம் , காட்டுமன்னார்குடி வட்டம் , மாமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வந்த TR ( H ) 34 எண்ணிட்ட மாமங்கலம் பருத்தி 
மற்றும் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . , 1983- ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் 30 பிரிவு 137 (1)- ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . மேற்காணும் அதே சட்டம் மற்றும் பிரிவு 138(1)- ன்கீழ் கடலூர் கைத்தறி 
மற்றம் துணிநூல் உதவி இயக்குநர் , அலுவலக கைத்தறி அலுவலர் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறார் . 


கடலூர், 
2018 அக்டோபர் 13 . 


சு . திருஞானசம்பந்தம் , 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


